I! FETA Il 
ஷட்பதீஸ்தோச்ரம்‌ 
(1) 
TI Tea fas <7 Fr: TF fare TeTSUTT | 
Head ATTRA TTA Trae: || 
அவினய மபநய விஷ்ணோதமய மந: சமய 


ம்‌ ருகத்ருஷணாம்‌! 
ஒததயாம்‌ விஸ்தாரய தாரய ஸம்ஸார ஸாகரத:!! 


ஹே விஷ்ணோ! எனது பணிவின்மையைப்‌ போக்கு! 
மனதை அடங்கச்‌ செய்‌. பேராசையையும்‌ தணதது விடு. எல்லா 
ஜவராசிகளிடத்தும்‌ தயை வரச்செய்‌. என்னை ஸம்ஸாரக்‌ 
கடலிலிருந்து அக்கரை சேர்ப்பித்து விடு. 


திவ்யதுனீ மகரந்தே பரிமல பரிபோகஸச்சிதானந்தே! 
ஸ்ர்பதிபதாரவிந்தே பவபயகேதச்சிதே வந்தே!! 


கங்கையை மகரந்தமாகக்‌ கொண்டதும்‌, ஸத்‌ - சித - 
ஆனந்தமாகியவற்றை வாசனையாகக்‌ கொண்டதும்‌, உலகியல்‌ 
துன்பத்தைப்‌ போக்குவதுமான ஸ்ரீபதியான நாராயணனின்‌ 
திருவடித்தாமரைகளை வணங்குகிறேன்‌. 
(3) 
Fold NTT TTA aE A HADITH | 
WTS fE ANE: PAT THN aR: II 
ஸத்யபிபேதாப்கமே நாத! தவாஹம்‌ நமாமகீனஸ்த்வம்‌! 
ஸாமுத்ரோ ஹி தரங்க: க்வசன ஸ்முதரோ ந தாரங்க:!! 
] 


ஜீவாத்‌ மாவான எனக்கும்‌, பரமாத்‌ மாவான உமக்கு 
மிடையில்‌ வேற்றுமை இல்லையெனினும்‌, ஹேஸ்வாமி நான்‌ 
உம்மைச்‌ சேர்ந்த அடிமையே; தாங்கள்‌ எனது உடைமையானவ 
ரல்ல. அலைதானே ஸமுத்ரத்தையண்டிது; ஒருபோதும்‌ கடல்‌, 
அலைகளில்‌ அடங்கியதில்லையன்றோ! 


(4) 


JETT TTT TITPTTINTA IHASTIITEE | 
ef Naf Ta = Haff Hala: II 


உத்ருதநக நகபிதனுஜ தனுஜகுலாமித்ர 
மித்ரசசித்ருஷ்டே! 
த்ருஷடே பவதி ப்ரபவதி ந பவதி கிம்‌ பவதிரஸ்கார:!! 


கோவா்ததனமலையை தூக்கியவரே! இநீதிரனின்‌ 
இளையவரே! அசுரக்கூட்டத்தை அழித்தவரே! சூர்ய சந்திரர்களை 
கண்களாகக்‌ கொண்டவரே! தாங்கள்‌ கண்ணுக்கெதிரே வந்து 
திறமையை காட்டும்‌ பொழுது எவருக்குத்தான்‌ உலகியலில்‌ 
இழிவு தோன்றாது? 
(5) 
2 வ்‌ கல்ப்‌ ண பா 


மதஸயாதிபிரவதாரை a 
வஸுதாம்‌!. 
பரமேச்வர பரிபால்யோ பவதா பவதாப பீதோ$ஹம்‌!! 
மத்ஸ்ய-கூர்மாதி அவதாரங்களால்‌ இறங்டிவந்து 
பூமியை காத்தருளும்‌ தங்களால்‌, ஸம்ஸார தாபத்தால்‌ மருண்ட 
நான்‌ காக்கப்பட வேண்டியவன்றோ! ஹே பெருமாளே! 


6 


(6) 
ere Jf yeaa Tif | 


Ya YATE UNH ETAT zd A Il 


தாமோதர குணமந்திர ஸுந்தரவதனாரவிந்த கோவிந்த! 
பவஜலதிமதன மந்தர பரமம்‌ தரமபநய த்வம்‌ மே!! 


தாமோதரனே! குணங்களுக்கு கோயிலானவனே! 
அழகிய தாமரையொத்த முகம்‌ கொண்டவனே! கோவிந்த! 
ஸ்ம்ஸாரக்கடலை கடையும்‌ மந்தர மலையானவனே! எனது 
பெரும்‌ துன்பத்தைப்‌ போக்குவாயாக] 


(7) 
sfa Neuadd Fld Tei WaT ag || 


நாராயண கருணாமய சரணம்‌ கரவாணி தாவகெள 
சரணெள! 
இதி ஷட்பதீ மதியே வதன ஸரோஜே ஸதா வஸது!! 


“ஹே நாராயண! கருணை வடிவானவனே! உமது 
திருவடிகளை சாணம்‌ அடைகிறேன்‌” என்ற இந்த ஆறு சொற்கள்‌ 
என்‌ முகத்தில்‌ எப்பொழுதும்‌ தங்கட்டும்‌. 


ஷட்பத ஸ்தோத்ரம்‌ முற்றுப்பெறுதறெது. 


